Kerala Gazette No. 16 dated 21st April, 2015. 
PART I 


Section iii 


GOVERN 


0 


NMENT OF 


பொங்க 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - ஜி ) துறை 

அறிக்கை 
எண் 20086 /ச . இ . ஜி . 2 / 2013/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

2014 ஜூலை 20 
1189 கர்கடகம் 4 / 
1936 ஆஷாடம் 29 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறி விற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்டபடியான மசோதாவிற்கு 2014 ஜூலை 20ஆம் தேதி 
ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சிறப்புச்செயலர் (சட்டம்). 


2014- ன் சட்ட 


ம் எண் 26 


2014 - ன் பல்கலைக்கழக சட்டங்கள் ( இரண்டாவது 

திருத்த ) சட்டம் 
1974- ன் கேரள பல்கலைக்கழகச் சட்டம் , 1975 - ன் கோழிக்கோடு பல்கலைக் 
கழகச்சட்டம் , 1985 - ன் மகாத்மா காந்தி பல்கலைக்கழகச்சட்டம் , 1994 - ன் 
ஸ்ரீ சங்கராச்சாரியா சமஸ்கிருத பல்கலைக்கழகச் சட்டம் மற்றும் 2005 - ன் 
உயர் சட்டக்கல்விக்குரிய தேசிய பல்கலைக்கழகச்சட்டத்தையும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முகவுரை - 1974 - ன் கேரள பல்கலைக்கழகச் சட்டம் , 1975- ன் கோழிக்கோடு 
பல்கலைக்கழகச்சட்டம் , 1985 - ன் மகாத்மா காந்தி பல்கலைக்கழகச்சட்டம் , 1994- ன் 
ஸ்ரீ சங்கராச்சாரியா சமஸ்கிருத பல்கலைக்கழகச் சட்டம் மற்றும் 


2005 - ன் உயர் சட்டக்கல்விக்குரிய தேசிய பல்கலைக்கழகச்சட்டத்தையும் 
பின் வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாவது வருடத்தில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - ( 1 ) இந்த சட்டம் 2014 - ன் 
பல்கலைக்கழக சட்டங்கள் ( இரண்டாவது திருத்த ) சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

2. பிரிவு (4)- ன் உட்பிரிவு ( எ ) 2013 செப்டம்பர் 9ஆம் தேதி அமலுக்கு 
வந்ததாக கருதப்படவேண்டியதும் பிரிவு 2 - ம் பிரிவு 3- ம் பிரிவு 4 - ன் உட்பிரிவு 
( பி ) மற்றும் பிரிவுகள் 5 முதல் 7 வரையிலானவை 2013 செப்டம்பர் 
19 - ம் தேதி அமலுக்கு வந்ததாகவும் கருதப்பட வேண்டியதும் , எஞ்சியுள்ள 
பிரிவுகள் உடனடியாக அமலுக்கு வருவதும் ஆகும் . 

2 . 1974- ன் 17- வது சட்டத்தில் திருத்தம் - 1974 - ன் கேரள பல்கலைக்கழகச் 
சட்டத்தின் (1974- ன் 17) பிரிவு 6- ல் துணைப்பிரிவு (2 )- க்கு , பதிலாக பின்வரும் 
துணைப்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

“ ( 2 ) ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இதர பணியிடங்களுக்குரிய 
நியமனங்கள் செய்வதில் , பல்கலைக்கழகம் , 1958- ன் கேரள மாநில மற்றும் 
சார்நிலை பணிகள் விதிகளில் 14வது விதியின் உட்பிரிவுகள் ( எ ) , ( பி ) , மற்றும் 
( சி )- ன் ஏற்பாடுகளும் 15 , 16 , 17 மற்றும் 17எ போன்ற விதிகளின் ஏற்பாடுகளும் 
அதது நேரங்களில் திருத்தம் செய்தபடி , தேவையான திருத்தங்களுடன் , 
பின்பற்றப்பட வேண்டியதும் எல்லா பிரிவுகளையும் ஒரு பிரிவாக பரிசீலனை 
செய்து வகுப்புவாரியான சமூக சுழற்சி முறை பின்பற்றப்பட வேண்டியதும் 
ஆகும் ”. 

3 . 1975 - ன் 5-வது சட்டத்தில் திருத்தம் . -- 1975 - ன் கோழிக்கோடு பல்கலைக் 
கழகச் சட்ட த்தின் (1975- ன் 5), -- 

( எ ) பிரிவு 6 - ல் துணைப்பிரிவு (2)- க்கு பதிலாக பின்வரும் துணைப் 
பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ ( 2 ) ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இதர பணியிடங்களுக்குரிய 
நியமனங்கள் செய்வதில் , பல்கலைக்கழகம் , 1958- ன் கேரள மாநில மற்றும் 
சார்நிலை பணிகள் விதிகளில் 14வது விதியின் உட்பிரிவுகள் ( எ ) , ( பி ) , மற்றும் 
(சி )- ன் ஏற்பாடுகளும் 15, 16 , 17 மற்றும் 17எ போன்ற விதிகளின் ஏற்பாடுகளும் 
அதது நேரங்களில் திருத்தம் செய்தபடி , தேவையான திருத்தங்களுடன் , 
பின்பற்றப்பட வேண்டியதும் எல்லா பிரிவுகளையும் ஒரு பிரிவாக பரிசீலனை 
செய்து வகுப்புவாரியான சமூக சுழற்சி முறை பின்பற்றப்பட வேண்டியதும் 


ஆகும் ”. 


32 


( பி ) பிரிவு 17- ல் " பிற உறுப்பினர்கள் ” என்ற தலைப்பின்கீழ் , இனம் 
5 - க்கு பதிலாக பின்வரும் இனம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“ (5 ) உயர்கல்வி பரிவிலிருந்து அரசு பெயர் பரிந்துரை செய்யும் ஆறு 
நபர்களுக்கு மிகாத உறுப்பினர்கள் , அவர்களில் ஒரு நபர் மகளிராகவும் மற்றும் 
ஒரு நபர் அட்டவணை வகுப்பு அல்லது ஆதி திராவிட பழங்குடி வகுப்பினரா 
கவும் இருக்கவேண்டும் . ” 

(சி ) பிரிவு 18- ன் துணைப்பிரிவு ( 3)- ல் மூன்றாவது காப்பு வாசகத்திற்கு 
பிறகு பின்வரும் காப்பு வாசகம் சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" மட்டுமல்லாமல் , “ பிற உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் வேந்தர் 
அல்லது அரசு பெயர் பரிந்துரை செய்த செனட் உறுப்பினர்கள் அதது 
சங்கதிபோல , வேந்தர் அல்லது அரசுக்கு விருப்பமுள்ள காலம் வரையில் 
தங்களுடைய பதவியிடம் வகிக்கலாம் " 

4 . 1985 - ன் 12- வது சட்டத்தில் திருத்தம் - 1985 - ன் மகாத்மாகாந்தி பல்கலைக் 
கழகச் சட்ட த்தின் ( 1985 - ன் 12 ) , 

( எ ) பிரிவு 11 - ல் துணைப்பிரிவு (4) - க்கு பதிலாக பின்வரும் துணைப் 
பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" ( 4 ) இணை - துணை வேந்தர் அலுவலகப் பதவி ஏற்ற நாள் முதல் 
நான்கு ஆண்டு காலயளவிற்கு அலுவலக பதவி வகிக்க வேண்டியதும் 
மறுநியமனத்திற்கு தகுதியுடையவராக இருப்பார். ; 

( பி ) பிரிவு 78 - க்கு பதிலாக பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது: 

" 78 . நியமனங்களின் இடஒதுக்கீடு . - ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இதர 
பணியிடங்களுக்குரிய நியமனங்கள் செய்வதில் , பல்கலைக்கழகம் , 1958 - ன் 
கேரள மாநில மற்றும் சார்நிலை பணிகள் விதிகளில் 14வது விதியின் 
உட்பிரிவுகள் ( எ ) , ( பி ) , மற்றும் (சி ) - ன் ஏற்பாடுகளும் 15 , 16 , 17 மற்றும் 17எ 
போன்ற விதிகளின் ஏற்பாடுகளும் அதது நேரங்களில் திருத்தம் செய்தபடி , 
தேவையான திருத்தங்களுடன் , பின்பற்றப்பட வேண்டியதும் எல்லா 
பிரிவுகளையும் ஒரு பிரிவாக பரிசீலனை செய்து வகுப்புவாரியான சமூக 
சுழற்சி முறை பின்பற்றப்பட வேண்டியதும் ஆகும். 

5 . 1994 - ன் 5 - வது சட்டத்தில் திருத்தம் . - 1994 - ன் ஸ்ரீ சங்கராச்சாரியர் 
சமஸ்கிருத பல்கலைக்கழகச் சட்டத்தின் (1994 - ன் 5) , பிரிவு 32 - க்கு பதிலாக 
பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது, 

" 32 . நியமனங்களின் ஒதுக்கீடு . -- ஆசிரியர் , மற்றும் ஆசிரியர் 
இதர பணியிடங்களுக்குரிய நியமனம் செய்வதில் , பல்கலைக்கழகம் , 1958 - ன் 
கேரள மாநில மற்றும் சார்நிலை பணிகள் 14வது விதியின் உட்பிரிவுகள் 


33 


( எ ) , ( பி ) , மற்றும் ( சி ) - ன் ஏற்பாடுகளும் 15 , 16 , 17 மற்றும் 17எ போன்ற 
விதிகளின் ஏற்பாடுகளும் அதது நேரங்களில் திருத்தம் செய்தபடி , தேவையான 
திருத்தங்களுடன் , பின்பற்றப்பட வேண்டியதும் எல்லா பிரிவுகளையும் ஒரு 
பிரிவாக பரிசீலனை செய்து வகுப்பு வாரியான சமூக சுழற்சி முறை 
பின்பற்றப்பட வேண்டியதும் ஆகும் " 

6 . 2005 - ன் 27-வது சட்டத்தில் திருத்தம் - 2005 - ன் உயர் சட்டக்கல்விக்குரிய 
தேசிய பல்கலைக்கழகச் சட்டத்தின் ( 2005 - ன் 27 ) பிரிவு 4- ல் துணைப்பிரிவு 
( 2)- க்கு , பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" (3 ) ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இதர பணியிடங்களுக்குரிய 
நியமனங்கள் செய்வதில் , பல்கலைக்கழகம் , 1958- ன் கேரள மாநில மற்றும் 
சார்நிலை பணிகள் விதிகளில் 14வது விதியின் உட்பிரிவுகள் ( எ ) , ( பி ) , மற்றும் 
( சி )- ன் ஏற்பாடுகளும் 15, 16 , 17 மற்றும் 17எ போன்ற விதிகளின் ஏற்பாடுகளும் 
அத்து நேரங்களில் திருத்தம் செய்தபடி , தேவையான திருத்தங்களுடன் , 
பின்பற்றப்பட வேண்டியதும் எல்லா பிரிவுகளையும் ஒரு பிரிவாக பரிசீலனை 
செய்து வகுப்புவாரியான சமூக சுழற்சி முறை பின்பற்றப்பட வேண்டியதும் 
ஆகும்." 

7 . சிறப்பு ஏற்பாடுகள் - 1975 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழகச் சட்டத்தில் 
என்னதான் அடங்கியிருந்தாலும் , 2013- ன் கோழிக்கோடு பல்கலைக்கழக 
(திருத்த ) சட்டத்தின் ( 2013 - ன் 48 ) தொடக்க தேதியில் , 1975 - ன் கோழிக்கோடு 
பல்கலைக்கழக சட்டத்தின் பிரிவு 17 - ல் " பிற உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் 
கீழுள்ள இனம் (5) - ன்படி பெயர் பரிந்துரை செய்யப்பட்டு பதவி வகிக்கும் 
தற்போதைய உறுப்பினர்கள் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் நிபந்தனைகளின் 
படி அவரின் பதவியிடத்தை காலி செய்ததாக கருதப்படவேண்டியதாகும் . 

8 . இரத்தாதலும் காப்பும் . - (1 ) 2014- ன் பல்கலைக்கழகச் சட்டங்கள் 
(திருத்த) அவசரச்சட்டம் (2014- ன் 2 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட 1985 - ன் மகாத்மா காந்தி 
பல்கலைக்கழகச்சட்டம் , 1975 - ன் கோழிக்கோடு பல்கலைக்கழகச்சட்டம் 
போன்றவற்றின் அடிப்படையில் செய்யப்பட்டதோ செய்ததாக கருதப்பட்டதோ 
ஆன ஏதேனும் காரியமோ, எடுத்ததோ எடுக்கப்பட்டதாக கருதப்படுவதோஆன 
ஏதேனும் நடவடிக்கையோ 1974 - ன் கேரள பல்கலைக்கழகச் சட்டம் , 1994- ன் 
ஸ்ரீ சங்கராச்சாரியா சமஸ்கிருத பல்கலைக்கழகச் சட்டம் , 2005 - ன் உயர் கல்விக் 
குரிய தேசிய பல்கலைக்கழகச் சட்டம் போன்றவற்றின் அடிப்படையில் 
செய்ததோ எடுக்கப்பட்டதோ ஆன ஏதேனும் நடவடிக்கையோ இந்த சட்டத் 
தின்படி திருத்தம் செய்யப்பட்ட மேற்குறிப்பிட்ட சட்டங்களின் கீழ் முறையே 
செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டியதும் ஆகும் . 


34 


